மறைமலையடிகள்‌ 


ல்‌ ப்‌ 
விலை 15 புதுக்காசுகள்‌ 


ட்‌ 
அறிவுரைக்கொத்து 


1. கடவுள்‌ நிலை 


*சைவசமயம்‌' என்பது இவ்‌ விந்தியகாடு எங்‌ 
கும்‌ உள்ள தமிழ்‌ நன்மக்களால்‌ எத்தனையோ ஆயிர 
ஆண்டுகளுக்கு முன்னே தொட்டுக்‌ கைக்கொள்ளப்‌ 
பட்ட கடவுட்கொள்கையாகும்‌. அஃது அவர்களை 
அறிவிலும்‌ உருக்கத்திலும்‌ ஒழுக்கத்திலும்‌ மேலே 
அச்‌ செய்து, மற்றை நாட்டவர்க்கு இல்லாத்‌ தனிப்‌ 
பெருஞ்‌ சிறப்பினை அவர்கட்கே தந்து, மற்றைச்‌ சம 
யங்களுக்‌ கெல்லாம்‌ மேலான தனிநிலையில்‌ வைகி 
வீளங்குவது. 


அது, தமிழ்‌ நன்மக்களை அறிவில்‌ மேம்பட்டு 
விளங்கச்‌ செய்தது எப்படியென்றாற்‌, கூறுதும்‌; இர்‌ 
நிலவுலகத்தில்‌ எங்கும்‌ உள்ள எல்லா மக்களும்‌, 
அவர்கள்‌ நாகரிகத்திற்‌ சிறந்திருப்பினும்‌ காகரிகம்‌ 
இல்லாக்‌ காட்டுவாழ்க்கையிலிருப்பீ னும்‌, எல்லாருங்‌ 
"கடவுள்‌ ஒருவர்‌ உண்டு' என்னும்‌ உணர்ச்சியும்‌ அக்‌ 
கடவுளை வணங்கும்‌ விருப்பமும்‌ உடையராய்‌ இருக்‌ 
கின்றனர்‌. மக்கட்‌ பிரிவினர்‌ எல்லார்‌ வரலாறுகளை 
யும்‌ மிக நுணுக்கமாக ஆராய்ந்து வரலாற்றுநூல்‌ 
கள்‌ எழுதியிருக்கும்‌ ஆங்கில ஆசிரியர்கள்‌, “கடவு 
ளுணர்ச்சி யில்லாத'ஒரு மக்கட்‌ கூட்டத்தாரை ஓரி 
டத்துங்‌ காண்டல்‌ இயலாது' என்று முடிவுகட்டிச்‌ 
சொல்‌ லுகின்றார்கள்‌. நமது நாட்டிலும்‌. மிகத்தாழ்ர்‌ 


உ அறிவுரைக்கொத்து 


தோர்முதல்‌ மிக உயர்ந்தோர்‌ ஈறாக உள்ள எத்திறத்‌ 
வருங்‌ கடவுனுணர்ச்சியும்‌, அவ்வுணர்ச்சிக்கு, ஏற்ற 
பலவகையான வணக்கமுறைகளும்‌ உடையராய்‌ 
இருத்தலை நாடோறும்‌ நாம்‌ எங்குங்‌ கண்டு வருகின்‌ 
றோம்‌. ஆகவே, கடவுளுணர்ச்சியுங்‌ கடவுள்‌ வணக்‌ 
கமும்‌ இல்லாமல்‌ மக்களாய்ப்‌ பிறந்தவர்கள்‌ உயிர்‌ 
வாழ்தல்‌ இயலா தென்பது இனிது விளங்கும்‌. 

இனி, மக்கள்‌ எல்லாரும்‌ ஏன்‌ இங்ஙனங்‌ கட 
வுள்‌ உணர்ச்சியுங்‌ கடவுள்‌ வணக்கமும்‌ உடைய 
ராயீருக்கன்‌ றனரென்றால்‌, அவர்களனைவரும்‌ இந்த 
உடம்பின்‌ துணையும்‌, இந்த உடம்பு உலவும்‌ நிலத்தின்‌ 
அணையும்‌, இந்த உடம்புக்கு வேண்டும்‌ பொருள்‌ 
களின்‌ துணையும்‌ வேண்டியவர்களா யிருக்கின்‌ றனர்‌. 
வியப்பான இந்த உடம்பையும்‌ இந்த உலகத்தையும்‌ 
இந்த உலகத்துப்‌ பொருள்களையும்‌ மக்கள்‌ தாமா 
கவே உண்டாக்கிக்கொள்ள வல்லவர்களர்ய்‌ இல்லை. 
ஆகவே, இத்தனை வியப்பான பண்டங்களையும்‌ தம 
க்கு ஆக்கிக்‌ கொடுக்கத்தக்க பெருவல்லமையும்‌ பேர 
திவும்‌ பேரிரக்கமும்‌ உள்ள ஒரு முழுமுதற்‌ கடவுள்‌ 
கட்டாயம்‌ இருக்கவேண்டுமென்னும்‌ உணர்ச்சி எல்‌ 
லார்‌ உள்ளங்களிலும்‌ இயற்கையாகவே தோன்று 
நிற்கின்றது. 


இனி, எவராலும்‌ படைக்கமுடியாத இத்தனை 
உடம்புகளையும்‌ இத்தனை உலகங்களையும்‌ இத்தனை 
அரும்பொருள்‌ களையும்‌ தமக்குப்படைத்துக்கொடுத்த 
எல்லாம்வல்ல இறைவன்‌ ஒருவன்‌ உண்டு என்னும்‌ 
உணர்ச்சி வந்தவுடனே, அவனைக்‌ காணுதற்குங்‌ 
கண்டு வணங்குதற்கும்‌ எல்லாருக்கும்‌ பேரவா உண்‌ 
டாதலும்‌ இயல்பேயாம்‌. சலவைக்‌ கல்லில்‌ இருத்‌ 
இச்‌ சமைக்கப்பட்ட மிக அழகான ஓர்‌ உருவத்தை 


கடவுள்‌ நிலை ௩ 


யேனும்‌, பலவண்ணங்களாற்‌ குழைத்துத்‌ திறமாக 
எழுதப்பட்ட ஒர்‌ ஓவியத்தையேலும்‌, வானத்தில்‌ 
பறக்கும்‌ ஒரு மயிற்பொறியையேனுஞ்‌, சுவைத்த 
சொல்லும்‌ பழுத்த பொருளும்‌ நிறைந்த ஒரு நூலை 
யேனும்‌ இயற்றிய கைத்தொழிலாளரும்‌ நல்லிசைப்‌ 
புலவரும்‌ தமது காலத்தில்‌ உயிரோடிருக்கின்‌ றனர்‌ 
என்று தெரிந்தால்‌ அவர்களைக்‌ காண்டற்குங்‌ கண்டு 
வணங்குதற்கும்‌ மக்கள்‌ எவ்வளவு வீழைவுடைய 
ராய்‌ விரைந்து செல்கின்றனர்‌?! சென்று, அவர்களை 
மனம்‌ உருகி வணங்கி வாழ்த்தி எவ்வளவு இன்புறு 
கின்றனர்‌! இற்றறிவுடைய மக்கட்பிறவி யெடுத்தா 
ரிலேயே சிறிது சிறந்த அறிவு வாய்த்த கைத்தொழி 
லாளரையும்‌ நல்லிசைப்‌ புலவரையும்‌, அவர்‌ அமைக்‌ 
கும்‌ உருவஅமைப்பு நூல்‌ அமைப்பின்‌ அழகால்‌ 
மனம்‌ இழுக்கப்பட்ட மக்கள்‌ தேடிச்சென்று கண்டு 
வணங்கப்‌ பேராவல்‌ கொள்ளுவார்களானுல்‌, எவரா 
லும்‌ அமைக்கமுடியாத எண்ணிறந்த உடம்புகளை 
யும்‌ எண்ணிறந்த உலகங்களையும்‌ எல்லையற்ற உல 
த்துப்‌ பொருள்களையும்‌ காம்‌ கேளாமலே அமைத்‌ 
துக்‌ கொடுத்து, மற்றைத்‌ தொழிலாளரும்‌ புலவரும்‌ 
அழிக்தொழிவதுபோல்‌ அழிக்தொழியாமல்‌, எக்கா 
லத்தும்‌ எவ்விடத்தும்‌ ஈம்மோடு உடனிருக்கும்‌ எல்‌ 
லாம்வல்ல பெருமானைக்‌ காண்பதற்குங்‌ கண்டு 
வணங்குதற்கும்‌ மக்களாகிய காம்‌ இன்னும்‌ எவ்வ 
ளவு மிகுந்த பேராவல்‌ உடையவர்களாய்‌ இருக்க 
வேண்டும்‌! மக்களிற்‌ சிறந்தாராயுள்ள சிலரைக்‌ 
கண்டு வணங்கு, தலாலேயே, கம்மனோர்க்கு அத்தனை 
யன்பும்‌ இன்பமும்‌ உண்டாகுமானால்‌, எல்லாச்‌ 
சிறப்புக்கும்‌ தலைவனாய்‌ நிற்கும்‌ இறைவனைக்‌ கண்டு 
வணங்குதலால்‌ ஈமக்கு இன்னும்‌ எவ்வளவு மிகுதி 


௪ அறிவுரைக்கொத்து 


யான அன்பும்‌ இன்பமும்‌ உண்டாகல்‌ வேண்டும்‌! 
ஆதலால்‌ மக்களுக்குக்‌ கடவுளுணர்ச்சியுங்‌ கடவுளை 
வணங்குதலும்‌ வேண்டாவெனக்‌ கரைவாரது வெற்‌ 
றுரை மக்களுக்குச்‌ சிறிதும்‌ பயன்படாதென்று 
உணர்ந்துகொள்க. 


இனி, “விருப்பு வெறுப்பில்லாக்‌ கடவுள்‌, தன்னை 
மக்கள்‌ வணங்கல்‌ வேண்டுமெனவுக்‌ தனக்குத்‌ திருக்‌ 
கோயில்களும்‌ இருவிழாக்களும்‌ வேண்டுமெனவும்‌ 
விரும்புவரோ' என வினவீச்‌ சிலர்‌ நம்மனோரை ஏள 
னஞ்‌ செய்‌ூன்றார்‌. கடவுள்‌ தம்மை மக்கள்‌ வணங்‌ 
கல்‌ வேண்டுமெனத்‌ தமது திருவுள்ளத்இற்‌ கருது 
வது, அதனால்‌ அவர்‌ தமக்கு ஓந பெரும தேடிக்‌ 
கொள்ளுதற்கு அன்று. ஒருவன்‌ பிறனொருவனை 
வணங்குவது அச்சத்தினாலும்‌ நிகழும்‌; அன்பினாலும்‌ 
நிகழும்‌. செல்வத்தினாலேனுங்‌ கல்வியினாலேனும்‌ 
தலைமையின3லனும்‌ வலிமையினாலேனுஞ்‌ சறக்தா 
னாயிருக்கும்‌ ஒருவனைச்‌, செல்வமுங்‌ கல்வியும்‌ தலை 
மையும்‌ வலிமையும்‌ இல்லாத பிறர்‌ பெரும்பாலும்‌ 
அச்சத்தால்‌ வணங்காகிற்பர்‌. மேற்சொன்ன 
வளங்களுடையோன்‌ தன்னையே பெரியனாக மதித்‌ 
துத்‌ தன்னை வணங்குவோரை மதியாது ஒழுகும்‌ 
வரையில்‌. அவனை வணங்குவோர்‌ அவன்பால்‌ என்‌ 
றும்‌ அச்சமே கொண்டு நிற்பர்‌. அங்ஙனஞ்‌ செல்வம்‌ 
முதலிய வளங்களால்‌ உயர்ந்தோன்‌ தன்னை மேலா 
கக்‌ கருதாது, தன்னை வணங்குவாரெல்லாரீடத்தும்‌ 
அன்பும்‌ இரக்கமும்‌ உடையனாய்‌ ஒழுகுவனாயின்‌, 
அவனை வணங்குவார்‌ தமக்குள்ள அச்சந்‌ இர்ந்து 
அவன்பாற்‌ பேரன்புடையராய்‌ உளங்‌ குழைந்து 
உருக யொழுகுதலையுங்‌ காண்கின்றோம்‌. இவ்‌ 
வியல்பை உற்றுநோக்குங்‌ காற்‌, கடவுளை 


கடவுள்‌ நிலை ௫ 


அச்சத்தால்‌ வணங்குவோர்‌ நிலைக்கும்‌, அன்‌ 
பினால்‌ வணங்குவோர்‌ நிலைக்கும்‌ உள்ள 
வேறுபாடு நன்கு விளங்காகிற்கும்‌. ' “ கடவுள்‌ 
ஒப்புயர்வு அற்ற செல்வமும்‌ அறிவுக்‌ தலைமையும்‌ 
வலிமையும்‌ உடையவர்‌; அவரை வணங்காது ஒழி 
யின்‌ நமக்குத்‌ திங்குண்டாம்‌” என்னும்‌ அளவே 
கருதி, அவரை அச்சத்தால்‌ வணங்குவோர்‌ தாழ்ந்த 
நிலையினராவர்‌. “மேற்குறித்த வளங்களை யுடைய 
னாதலுடன்‌, எம்பெருமான்‌ ஒன்றுக்கும்‌ பற்றாத 
எளியேங்களிடத்தும்‌ அளவிறந்த அன்பும்‌ இரக்க 
மும்‌ உடையன்‌” எனக்‌ கருதி அவனை அன்பினால்‌ 
வணங்குவோர்‌ உயர்ந்த நிலையின ராவர்‌. அன்பினால்‌ 
வணங்கும்‌ உயர்ம்து நிலையினரே கடவுளின்‌ உண்‌ 
மையை உணர்ந்தாராவர்‌. ஏனென்றாற்‌, கடவுள்‌ 
எல்லையற்ற செல்வமும்‌ அறிவுக்தலைமையும்‌ வலிமை 
யும்‌ மட்டுமே யுடையரல்லர்‌; அறியாமையுக்‌ துன்ப 
மும்‌ உடைய எல்லா உயீர்களுக்கும்‌ அவ்‌ விரண்டை 
யும்‌ நீக்கி, அறிவும்‌ இன்பமுக்‌ தருதற்கு அவர்‌ செய்‌ 
இருக்கும்‌ ஏற்பாடுகளின்‌ அருமையை எண்ணிப்‌ 
பார்க்கப்‌ பார்க்க அவர்‌ எல்லா உயிர்களிடத்தும்‌ 
எல்லையற்ற அன்பும்‌ இரக்கமும்‌ உடையரென்பது 
தெளிவாக விளங்குகின்றது. ஈம்‌ உடம்பிலுள்ள 
உறுப்புகளிற்‌ கண்ணினுஞ்‌ சிறந்தது பிறிதில்லை ; 
கண்‌ இல்லையானால்‌ நமது அறிவு முக்காற்பங்குக்கு 
மேல்‌ விளங்காது ஒழியும்‌. இத்துணேச்‌ சிறந்த 
கண்ணையும்‌, இதற்கு அடுத்த சிறப்பிலுள்ள எனை 
உறுப்புக்களையுக்‌ தாமாகவே படைத்துக்கொள்ள 
வல்லவர்கள்‌ எங்கேனும்‌ உளரோ ? இல்லை யன்றே! 
எவராலும்‌ படைக்கமூடியாத இவ்வரும்பெறல்‌ 
உறுப்புக்களை, காம்‌ கேளா திருக்கையிலும்‌ ஈமக்குப்‌ 


௬ அறிவுரைக்கொத்து 


படைத்துக்‌ கொடுத்தவன்‌ நம்பால்‌ எவ்வளவு அன்பும்‌ 
எவ்வளவு இரக்கமும்‌ உடையனாயிருக்கவேண்டும்‌ ! 
இது பற்றியன்றோ மேனாட்டிற்‌ சிறந்த மெய்ர்‌ 
நூ லாசிரியரான ஒருவர்‌ (182800) கண்ணின்‌ வியப்‌ 
பான அமைப்பை ஆராய்ந்துகாட்டிக்‌ கடவுளின்‌ 
அறிவாற்றலையும்‌ அருளையும்‌ நிலைகாட்டினார்‌. ஆகவே, 
கடவுள்‌ வகுத்த இவ்வியற்கை யமைப்பின்‌ திறங்‌ 
களை ஆராயுக்தோறும்‌ ஆராயுந்தோறும்‌ ஈம்‌ அவன்‌ 
அன்‌ ஆற்றலையும்‌ அருளையும்‌ அறிந்தறிந்து மெய்‌ 
யறிவு விளங்கப்‌ பெறுகின்றோம்‌ அல்லமோ? பேரறி 
வுடையோன்‌ ஒருவன்‌ வகுத்த ஒரு நீராவி வண்டி 
யின்‌ அமைப்பையேனும்‌ அல்லது அதுபோன்ற 
மற்றொரு வியத்தகு பொறியையேனும்‌ காம்‌ 
ஆராய்ந்து கோக்குந்தோறும்‌, அவனது அறிவின்‌ 
.இறம்‌ நமக்குப்‌ பெரியதோர்‌ இன்பத்தை விளைத்து 
கமதறிவையும்‌ விரிவு செய்து விளக்குதல்போல, 
இறைவன்‌ படைத்த படைப்பின்‌ வழியே அவனது 
அறிவின்‌ ஏற்றத்தைக்‌ கண்டு நாம்‌ வியந்து மகிழுந்‌ 
தோறும்‌ ஈமதறிவும்‌ முறை முறையே விரிந்து 
பேரொளியோடும்‌ .விளங்காநிற்கும்‌. இவ்வாறு 
இறைவன்‌ ஐன்‌ அறிவாற்றல்‌ அருளா ற்றல்களை 
அமியு முகத்தா னன்றி, நமக்கு உயர்ந்த அறிவு 
விளக்கம்‌ உண்டாதற்கு வேறுவழி இல்லையாதலால்‌, 
நமக்குக்‌ கடவுளுணர்ச்சி வேண்டாமென்பாரின்‌ 
வழுக்குரை ஏழைமக்களை அறியாமைப்‌ பாழ்ங்குழி 
யில்‌ ஆழ்த்தி அழிப்பனவாமென்‌ றுணர்மின்கள்‌ ! 
இவ்வா ற்றாற்‌ சைவசமயமான து, மக்களுக்கு உரிய 
அறியாமையும்‌, பிறப்பு இறப்பும்‌ இல்லாப்‌ பெரு 
முதற்‌ கடவுளான சிவபெருமான்றன்‌ அறிவாற்றல்‌ 
அருளாற்றல்களை விளக்கும்‌ வழியே மக்களெல்‌ 


கடவுள்‌ நிலை எ 


லாரையும்‌ பேரறிவுநிலைக்குச்‌ செலுத்துவதோர்‌ ஒப்‌ 
பற்ற கொள்கையாதலை உணர்ந்து கொண்‌ மின்கள்‌ / 

இனிக்‌ 'கடவுள்‌ ஒருவர்‌ இருக்தால்‌, அவர்‌, தம்மை 
மக்கள்‌ வணங்கல்‌ வேண்டுமெனக்‌ கருதார்‌' என்னுங்‌ 
கருத்துப்பட உரைப்பார்‌ உரையும்‌ பாழுரையாதல்‌ 
காட்டு தும்‌: எல்லாம்வல்ல இறைவன்‌ இவ்வுலகத்‌ 
தையும்‌ இவ்‌ வுலகத்துப்‌ பொருள்களையும்‌ படைத்து, 
அவற்றின்‌ கடுவே இவ்வீயப்பான இவ்வுடம்புகளி ம்‌ 
புகுத்தி நம்மை வாழச்‌ செய்திருக்கும்‌ வகையினை 
உற்றுநோக்கும்‌ நுண்ணறிவாளர்‌, இங்ஙனம்‌ அவன்‌ 
செய்திருப்பது ஒரு றந்த கோக்கம்பற்றியே 
யல்லாமல்‌ வெறும்‌ பாமுக்காக அன்றென உணர்வர்‌. 
அச்‌சிறந்த நோக்கம்‌ யாதோவென்றால்‌, காம்‌ அறிவும்‌ 
இன்பமும்‌ இவையென உணர்ந்து, ஈமக்கு இயற்கை 
யாய்‌ உள்ள அறியாமையும்‌ துன்பமுங்‌ களைந்து, 
என்றும்‌ அழியாப்‌ பேரின்பத்தில்‌ நாம்‌ நிலைபேரு 
யிருக்கவேண்டு மென்‌ பதே யன்றோ? உலகத்‌ தின்கண்‌ 
உள்ள அரிய காட்சிகளையும்‌, இனிய ஒலிகளையும்‌, 
திஞ்‌ சுவைகளையும்‌, ஈதுமணங்களையும்‌, மென்‌ 
பொருள்களையுங்‌ கண்டு கேட்டுச்‌ சுவைத்து உயிர்த்‌ 
துக்‌ தொட்டு உணர்தலாலும்‌, அறிவால்மிக்க சான்‌ 
றோரொடு பழூ அவர்‌ ஆக்கிய நூல்களை ஆராய்ந்து 
அறிதலாலும்‌ யாம்‌ நாளுக்குகாள்‌ அறிவும்‌ இன்பமும்‌ 
இவையென ணர்ந்து அவற்றால்‌ மேன்மேல்‌ 
உயர்ந்து வருகின்றனம்‌ அல்லமோ? ஆகவே, 
இறைவன்‌ இவ்வுலக வாழ்க்கையினை வகுத்தது, 
நம்‌ அறிவில்‌ வளர்ந்து அவன்து பேரின்பத்திற்‌ 
சென்று நிலைபெறுதற்‌ பொருட்டேயாமென்பது 
கன்கு துணியப்படும்‌. சாம்‌ கடவுளின்‌ பேர றிவினையும்‌ 
பேரின்பத்தினையும்‌ அறிதற்குக்‌ கருவிகளாகவே 


௮ அறிவுரைக்கொத்து 


அறிவையும்‌ இன்பத்தினையுஞ்‌ சிறிது சிறிதே 
காட்டும்‌ இவ்வுலகத்துப்‌ பொருள்களையும்‌ இவ்‌ 
வுடம்புகளையும்‌ இறைவன்‌ அமைத்தனனே யல்லா 
மல்‌, இப்‌ பொருள்களும்‌ உடம்புகளுமே பேரறி 
வையும்‌ பேரின்‌ பத்தையும்‌ அனிக்குமென அமைத்தா 
னல்லன்‌. - ஆதலாழ்‌, சிற்றறிவு ற்றின்பங்களை தீ 
தரும்‌ இவற்றிற்‌ பற்று வையாமற்‌, பேரறிவு பேரின்‌ 
பங்களை த்‌ தருங்‌ கடவுளிடத்தில்‌ காம்‌ பற்றுவைத்தல்‌ 
வேண்டு மென்பதே அவனது அரும்பெரு நோக்க 
மாதலால்‌, அம்நோக்கத்தை யுணர்ச்தவர்களல்லாமல்‌ 
மற்றையோர்‌ இவ்வுலகப்பற்றை விடார்‌. ஆகவே, 
இறைவனைச்‌ சார்ந்து வணங்கி அவன்றன்‌ பேரின்‌ 
பத்தை நாம்‌ பெறுவது அவனது கோக்கத்தோடு ஒத்‌ 
இருத்தலால்‌, அதுகண்டு இறைவன்‌ திருவுளம்‌ மகிழ்‌ 
வன்‌. மகன்‌ உயர்ந்த நிலையடைதல்‌ கண்டு மகிழோத 
தந்தைதாயரும்‌ உளரோ ? எனவே, நாம்‌ இறைவனை 
வணங்குவது நமக்குப்‌ பெரும்‌ பயன்‌ தருதலோடு, 

இறைவற்கும்‌ ம்‌இழ்ச்சி தருவதாகலின்‌, அவற்குத்‌ 
இருக்கோயீல்களுக்‌ இருவிழாக்களும்‌ அமைத்து 
வணங்குதலே சிறந்த முறையாமென்க. இஃது 
உணர்த்துதற்கே அப்பரும்‌, 

“குறிகளும்‌ அடையாளமுங்‌ கோயிலும்‌ 

நெறிகளும்‌ அவன்‌ நின்றதோர்‌ நேர்மையும்‌ 

அறிய ஆயிரம்‌ ஆரணம்‌ ஓதினும்‌ 

பொறியிலீர்‌ மனம்‌ என்கொல்‌ புகாததே.”” 


என்று அருளிச்செய்தா ரென்பது. 


pI 
னி 


A ATE ES 


ம றமலையடிகள்‌ நூல்கள்‌ 


ஒவ்வரு 


வ ரூ. புகா, 
அம்பிகாபதி அமராவது, “:53 4 00 
அறிவுரைக்‌ கொத்து ப்பர்‌ 
ஷே உயரிய பதிப்பு i 8 50 
மறைமலையடிகள்‌ பய்‌ 1 00 


அடிகளாரின்‌ சிறு நூல்கள்‌ 


மிழின்‌ தனிச்‌ சிறப்‌ 
ஆடப்‌ ரீல்‌ ட 
சைவசமயப்‌ பாதுகாப்பு 
திருக்கோயில்‌ வழிபர்டு 
சிறுதேவதைகட்கு உயிர்ப்பலியிடலாமா? 
சீவகாருணியம்‌ 
கட வருக்கு அருளூருவம்‌ உண்டு 
கல்வியே அழியாச்‌ செல்வம்‌ 
கல்வியும்‌ கைத்தொழிலும்‌ 
பகுத்‌ துணர்வும்‌ மாதரும்‌ 
தமிழ்த்தாய்‌ 
தமிழிற்‌ பிறமொழிக்‌ கலப்பு 
தனித்தமிழ்‌ மாட்சி 
அறிவு நாற்‌ கல்வி 
தமிழ்‌ நாட்டவரும்‌ மேல்‌ நாட்டவரும்‌ 
உடன்பிறந்தார்‌ ஒற்றுமை 
கூட்டு வாணிகம்‌ 
பெண்‌ மக்கள்‌ கடமை 
ற்ப கடமை 


பாரிநிலையம்‌ 


பபப பயம்‌ 


Wrapper Printed al Shanti Press, Madras-| 


. SSSSDSSSSOSSSSOSSDSSSSS 
AC] 
ல்‌ 


ID NCEE SEE EEE யாம யய பப ERD EEN 


பபப பப்ப பபப EC ES EE EE பப பபப ப ப படுப பபப ரய ப ய பபபயம்‌ 


